தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
( விலை : ரூ . 11. 20 காசு . 


THE 


தமிரு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


னை 


| 


| 


மையே வெ 


வல்லும் 


No. 54A] 


சென்னை , வியாழக்கிழமை , பிப்ரவரி 26 , 2009 
மாசி 14, திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 3/2009 - தமிழ்நாடு அருந்ததியர்கள் (தனியார் கல்வி நிலையங்கள் 
உள்ளடங்கலான கல்வி நிலையங்களில் இடங்களை மற்றும் அரசின் 
கீழ்வரும் பணிகளில் நியமனங்களை அல்லது பதவிகளை 
பட்டியல் சாதியினருக்கான இட ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி ஒதுக்கீடு 
செய்தல் ) சட்டம் 


2 - 11 


எண் 4/2009 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் 


13 - 19 


எண் 5 / 2009 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய 

வாக்களிப்பு ) சட்டம் 


21 - 27 


DTP IV - 1 - Ex . (54A ) - 1 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


1 


T 


2009 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 26 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 3/2009 
இம்மாநிலத்திலுள்ள தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி 
நிலையங்களில் , இடங்களை மற்றும் அரசின் கீழ் வருகின்ற பணிகளில் 
நியமனங்களை அல்லது பதவிகளை பட்டியல் சாதியினருக்கான ஒதுக்கீடான 
பதினெட்டு சதவீதத்திற்குள்ளாக தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள அருந்ததியர்களுக்கு 
ஒதுக்கீடு செய்வதற்கு வகை செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

குடிமக்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த மக்களின் சமூக மற்றும் கல்வி 
மேம்பாட்டிற்காக , இம்மாநிலத்திலுள்ள கல்வி நிலையங்களில் மாணவர்களைச் சேர்த்துக் 
கொள்வதிலும் அரசின் கீழ் வருகின்ற பணிகளுக்கான நியமனங்களிலும் ஒதுக்கீடு 
செய்வதற்கான கொள்கை ஒன்று தமிழ்நாடு மாநிலத்தில் நெடுங்காலமாகவே 
நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதாலும் ; 

தமிழ்நாடு மாநிலமானது , சமுதாயத்தின் அடிநிலையில் உள்ள மக்களுக்கு இட ஒதுக்கீடு 
வழங்குவதில் ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்கி வந்திருப்பதாலும் , பின் தங்கிய 
சமூகங்களுக்கு வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவம் அளிக்கின்ற முதலாவது அரசாணையானது 
1921 - ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்டு , தமிழ்நாடு மாநிலத்தில் , 1927 - ஆம் ஆண்டில் 
சமூகங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது என்பதாலும் ; 

பல ஆண்டுகளாக சமூக மற்றும் கல்வித் துறைகளில் பிற்பட்ட நிலையில் உழன்று 
வந்துள்ள தமிழ்நாட்டின் மக்கள் தொகையின் பெருமளவு சதவீதத்தினர் மேற்சொன்ன இட 
ஒதுக்கீடுக் கொள்கையின் பயன்களைத் துய்க்கத் தொடங்கியுள்ளதோடு அவர்கள் தங்கள் 
நிலையினை மேம்படுத்திக் கொள்ளவும் , உயர்ந்த வாழ்க்கைத் தரங்களை எய்தவும் 
இயன்றுள்ளது என்பதாலும் ; 

1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கும் பட்டியல் 
சாதிகளையும் , பட்டியல் பழங்குடிகளையும் சேர்ந்தவர்களுக்கும் ( கல்வி நிலையங்களில் 
இடங்களையும் அரசின் கீழ் வருகின்ற பணிகளில் நியமனங்களை அல்லது பதவிகளை 
ஒதுக்கீடு செய்தல் ) சட்டமானது ( தமிழ்நாடு சட்டம் 45 /1994 ) தமிழ்நாடு சட்டப் பேரவையில் 
நிறைவேற்றப்பட்டது என்பதாலும் ; 

1994 - ஆம் ஆண்டு அரசமைப்பு (எழுபத்து ஆறாம் திருத்தச்) சட்டத்தின் மூலம் தமிழ்நாடு 
சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட 1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர்களுக்கும் , பட்டியல் சாதிகளையும் , பட்டியல் பழங்குடிகளையும் சேர்ந்தவர்களுக்கும் 
( கல்வி நிலையங்களில் இடங்களையும் அரசின் கீழ் வருகின்ற பணிகளில் நியமனங்களை 
அல்லது பதவிகளை ஒதுக்கீடு செய்தல் ) சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 45/ 1994 ) என்பதான 
மாநிலச் சட்டத்திற்குப் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அதனை அரசமைப்பின் 31 - B - எனும் 
உறுப்பின்கீழ் IX - ஆம் பட்டியலில் சேர்த்திருப்பதாலும் ; 

அரசமைப்பின் 14 - ஆம் கூறின்படி சமமானவர்கள் சமமற்றவர்களுடன் சமமாகக் கருதி 
நடத்தப்படுதல் இயலாது ; மற்றும் வேறுபட்ட முறையில் நடத்துவதானது அது எய்த விழையும் 
நோக்கத்துடன் பகுத்தறிவுக்கு உகந்த முறையிலான இணைப்பினைப் பெற்றிருக்குமானால் 
வேற்றுமைப்படுத்தி பாகுபாடு செய்வதாகக் கூற இயலாது என்பதாலும் ; 

1951 - ஆம் ஆண்டு அரசமைப்பு ( முதலாம் திருத்தச் ) சட்டமானது அரசமைப்பின் 
15 - ஆம் உறுப்புக்கான (4 ) - ஆம் கூறினை அமைத்துக் குடிமக்களின் சமூக அளவில் 
அல்லது கல்வி அளவில் பின் தங்கிய வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக அல்லது பட்டியல் 
சாதியினருக்காகவும் பட்டியல் பழங்குடியினருக்காகவும் தனி வகை முறைகளைச் செய்ய 
இயல்விக்கிறது என்பதாலும் ; 

அரசமைப்பின் 30 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறில் சுட்டப்பட்ட சிறுபான்மை கல்வி 
நிறுவனங்கள் அல்லாத அரசின் உதவி பெறுவதாயினும் , பெறாதவையுமான தனியார் கல்வி 
நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி நிலையங்களுக்கு , குடி மக்களில் சமூக அல்லது கல்வி 
நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் அல்லது பட்டியல் சாதியினரின் அல்லது பட்டியல் 
பழங்குடிகளின் மாணவர் சேர்க்கை தொடர்பாக தனிவகைமுறைகள் எந்த அளவுக்குத் 
தொடர்புடையதாக இருக்கிறதோ , அந்த அளவுக்கு அவர்தம் மேம்பாட்டுக்காகச் சட்டத்தின் 


ளை ஒதுகாப்பு 
அளித்திருப்பதாது 


மற்றவாக 
. அது எய குமானால் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


வாயிலாக அத்தகைய தனி வகைமுறைகள் எவற்றையும் செய்வதற்கு , அரசமைப்பின் 
15 - ஆம் உறுப்புக்கான (5) - ஆம் கூறை அமைத்து , 2005 - ஆம் ஆண்டு அரசமைப்பு 
( தொண்ணூற்று மூன்றாம் திருத்தச் ) சட்டமானது இயல்விப்பதாலும் ; 

அரசமைப்பின் 15 - ம் உறுப்பின் (5) - ஆம் கூறின் காரணமாகவும் தமிழ்நாடு மாநிலத்தில் 
பெரும்பான்மை மக்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி , குடிமக்களில் 
தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கும் , பட்டியல் சாதிகளையும் , 
பட்டியல் பழங்குடிகளையும் சேர்ந்த நபர்களுக்கும் , அரசமைப்பின் 30 - ஆம் உறுப்பின் , (1) ஆம் 
கூறில் சுட்டப்பட்ட இம்மாநிலத்திலுள்ள, சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் அல்லாத பிற 
தனியார் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் தற்போதுள்ள அறுபத்து ஒன்பது 
சதவீத இட ஒதுக்கீட்டினைத் தொடர்தல் வேண்டுமென கொள்கை முடிவொன்றை 
எடுத்ததற்குப் பின்னர் , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் , பட்டியல் 
சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளுக்கு (தனியார் கல்வி நிறுவனங்களில் இட ஒதுக்கீடு 
செய்தல் ) சட்டமானது ( தமிழ்நாடு சட்டம் 12 / 2006 ) தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 
நிறைவேற்றப்பட்டுள்ளதாலும் ; 

அரசமைப்பின் 16 - ஆம் உறுப்பின் (4 ) - ஆம் கூறானது , அரசின் கீழ்வரும் பணிகளில் 
போதுமான அளவிற்குச் சார்பாற்றம் செய்யப்படாத குடிமக்களில் பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினருக்கு இட ஒதுக்கீடு செய்ய இயல்விக்கிறது என்பதாலும் ; 

அரசின் கீழ்வரும் பணிகளில் போதுமான அளவில் சார்பாற்றம் செய்யப்படவில்லையென 
அரசின் கருத்திலுள்ள பட்டியல் சாதிகளுக்கு அரசின் கீழ்வரும் பணிகளில் உள்ள பதவி 
இடங்களின் வகை எதிலுமோ அல்லது வகைகள் எவற்றிலுமோ பதவி உயர்வும் அதனுடன் 
இணைந்த பணிமூப்பு என்பதான பொருட்பாட்டில் ஒதுக்கீடு செய்வதற்காக வகைமுறை 
ஏதேனும் செய்வதற்கு அரசமைப்பின் 16 - ஆம் உறுப்பில் ( 4A ) எனும் கூறானது இயல்விக்கிறது 
என்பதாலும் ; 

அரசமைப்பின் 38 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி அரசானது , தேசிய வாழ்வின் 
நிறுவனங்கள் அனைத்திலும் சமுதாய , பொருளியியல் , அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான 
ஒரு சமுதாய முறையமைவினைப் பயனுற எய்திப் பாதுகாத்து , மக்களின் நலப்பாட்டை 
வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்பதாலும் ; 

அரசமைப்பின் 38 - ஆம் உறுப்பின் (2 ) எனும் கூறின்படி அரசானது தனிமனிதர்களுக்கு 
இடையே மட்டுமின்றி வெவ்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற அல்லது வெவ்வேறு வாழ்க்கைத் 
தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் பிரிவினருக்கிடையே , குறிப்பாக , வருமானத்திலுள்ள 
ஏற்றத் தாழ்வுகளை இயன்ற அளவு குறைப்பதற்கு அரிதின் முயல்வதோடு , அவர்களின் 
சமுதாயப்படிநிலை , வளவசதிகள் , வாய்ப்பு நலன்கள் ஆகியவற்றிலுள்ள ஏற்றத் தாழ்வுகளை 
அகற்றுவதற்கும் முனைந்து முயலுதல் வேண்டும் என்பதாலும் ; 

அரசமைப்பின் 39 - ஆம் உறுப்பின் (b ) எனும் கூறின்படி அரசானது குறிப்பாக 
பொதுமக்கள் நலன்களுக்கு நனி சிறக்க உதவும் வகையில் சமுதாயத்தின் பொருள் 
வளங்கள் மீதான உரிமையையும் , கட்டுப்பாட்டினையும் பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்யும் 
வகையில் தன் கொள்கையை நெறிப்படுத்துதல் வேண்டும் என்பதாலும் ; 

அரசமைப்பின் 39 - ஆம் உறுப்பின் ( c ) எனும் கூறின்படி அரசானது குறிப்பாக 
பொருளியியல் முறைமையின் செயல்பாட்டினால் செல்வ வளமும் , உற்பத்திச் சாதனங்களும் 
பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு சிலரிடம் குவிந்து விடாமல் 
இருப்பதனை உறுதி செய்வதற்காக அதன் கொள்கையை நெறிப்படுத்துதல் வேண்டும் 
என்பதாலும் ; 

உச்சநீதிமன்றத்தின் கருத்தில் “ ஒன்றியத்தின் அல்லது ஒரு மாநிலத்தின் அலுவல்கள் 
தொடர்பாக பணியிடங்களுக்கும் பதவிகளுக்கும் நியமனம் செய்வதில் நிருவாகத் திறமையைப் 
பேணுவதற்கும் ஒவ்வும் வகையில் பட்டியல் சாதியினர் , பட்டியல் பழங்குடியினர் ஆகியோரின் 
கோருரிமைகளைக் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் என விதிக்கிற 335 - ஆம் 
உறுப்பானது , “ மக்களில் நலிந்த பிரிவினர் குறிப்பாக பட்டியல் சாதியினர் , பட்டியல் 
பழங்குடியினர் ஆகியோரின் கல்வி , பொருளியியல் நலன்களை அரசானது தனிப் 
பொறுப்புடன் வளர்த்தல் வேண்டும் . மேலும் சமுதாய அநீதியிலிருந்தும் அனைத்து 
வகைப்பட்ட சுரண்டல்களிலிருந்தும் அவர்களைப் பாதுகாத்தல் வேண்டும் ” என ( நெறிப்படுத்தும் 
கோட்பாடாக ) வகை செய்கிற 46 - ஆம் உறுப்புடன் இணைந்து படிக்கப்படுதல் வேண்டும் 
என்பதாலும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


அரசமைப்பின் 341 - ஆம் உறுப்பானது , மாநிலம் அல்லது ஒன்றியத்து ஆட்சிப்பரப்பு 
தொடர்பாக பட்டியல் சாதிகளைக் கணக்கிட்டுப் பட்டியலிடுவதற்கும் அத்தகைய சாதிகளைப் 
பொறுத்த அளவில் அறிவிக்கை ஒன்றை பிறப்பிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு 
அதிகாரமளிக்கிறது என்பதாலும் ; 

அரசமைப்பின் 15 - ஆம் உறுப்பின் (4 ) மற்றும் (5 ) ஆம் கூறுகளின்படியும் 16 - ஆம் 
உறுப்பின் ( 4), (4A ) ஆகிய கூறுகளின்படியும் அமைந்த இட ஒதுக்கீடுகள் தொடர்பாக , 
அருந்ததியர்கள் சமுதாயத்தின் சமூக மற்றும் கல்வி நிலைகளில் மிகவும் கீழ்ப்பட்ட நிலையில் 
இருப்பதால் பட்டியல் சாதிகளுக்கு என வகை செய்யப்பட்ட இட ஒதுக்கீட்டுக்குள்ளாக 
அருந்ததியர்களின் குழுவிற்கு , இட ஒதுக்கீடு செய்வதற்குத் தனி வகைமுறை ஒன்றைச் 
செய்வதற்கு பரிசீலனை செய்யுமாறும் அவர்களின் நலன்களைப் போதுமான அளவிற்குப் 
பாதுகாக்குமாறும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் மற்றும் பட்டியல் சாதிகளை சார்பாற்றம் 
செய்கின்ற சமூக அமைப்புகளின் சார்பாற்றுநர்கள் மாநில அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளதாலும் ; 
அருந்ததியர்களின்கீழ் வரும் சாதிகளின் பட்டியலையும் , பட்டியல் சாதிகளுக்கு வகை 
செய்யப்பட்டுள்ள ஒதுக்கீட்டிற்குள்ளாக அருந்ததியர்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் 
அவர்களுக்கு வகை செய்யப்பட வேண்டிய இட ஒதுக்கீட்டின் சதவீதத்தினையும் விரிவாக 
ஆராய்ந்து அரசுக்குப் பரிந்துரை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு நபர் குழுவானது , 
இம்மாநிலத்தின் பட்டியல் சாதியினரின் மொத்த மக்கள் தொகையில் பதினாறு சதவீதத்தினரைக் 
கொண்டு பட்டியல் சாதியினரின் கடைசி நிலையில் அருந்ததியர்கள் இருக்கிறார்கள் என்றும் 
அவர்கள் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் 
எனவும் தமிழ்நாடு மாநிலத்தில் அவர்தம் மக்கள் தொகையின் விகிதத்திற்கேற்ப அரசின் 
கீழ்வரும் பணிகளில் அவர்கள் போதுமான அளவில் சார்பாற்றம் செய்யப்படவில்லை எனவும் 
மாநில அரசுக்குப் பரிந்துரை செய்துள்ளது என்பதாலும் ; 

பட்டியல் சாதியினருக்கான இட ஒதுக்கீட்டுக்குள்ளாக கல்வி நிலையங்களில் மாணவர்கள் 
அனுமதிப்பதற்கான இடங்களையோ அல்லது அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்களையோ 
அல்லது பதவி இடங்களையோ ஒதுக்கீடு செய்வதில் அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை 
தரப்படுதல் வேண்டுமென மேற்சொன்ன ஒரு நபர் குழுவானது பரிந்துரை செய்துள்ளது ; 
மற்றும் அருந்ததியர் என்னும் சொல்லானது அருந்ததியர்களை மட்டுமல்லாமல் சக்கிலியன் , 
மாதாரி , மடிகா, பகடை, தோட்டி மற்றும் ஆதி ஆந்திரா ஆகியோரையும் உள்ளடக்கும் எனவும் 
கூட பரிந்துரை செய்துள்ளது என்பதாலும் ; 

மாநில அரசானது கவனமான பரிசீலனைக்குப் பின்னர் , பட்டியல் சாதியினருக்கான இட 
ஒதுக்கீட்டுக்குள்ளாக கல்வி நிலையங்களில் மாணவர்களை அனுமதிப்பதற்கான இடங்களையோ 
அல்லது அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்களை அல்லது பதவி இடங்களையோ 
ஒதுக்கீடு செய்வதில் அருந்ததியர்களின் குழுவிற்கு முன்னுரிமை தருவதற்கு வகை 
செய்வதற்கு மேற்சொன்ன ஒரு நபர் குழு செய்துள்ள பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதெனவும் 
அருந்ததியர்களின் குழுவில் , அருந்ததியர் , சக்கிலியன் , மாதாரி , மடிகா , பகடை , தோட்டி , 
மற்றும் ஆதி ஆந்திரா ஆகியோரைக் கொண்டிருக்கிற சாதிகளை வகைப்படுத்துவது எனவும் 
கொள்கை முடிவொன்றினை எடுத்துள்ளது என்பதாலும் ; 
இந்திய குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2009 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அருந்ததியர்கள் (தனியார் கல்வி 
நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி நிலையங்களில் இடங்களை மற்றும் அரசின் கீழ்வரும் 
பணிகளில் நியமனங்களை அல்லது பதவிகளை பட்டியல் சாதியினருக்கான இட 
ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி ஒதுக்கீடு செய்தல் ) சட்டம் என வழங்கப் பெறும் . 

(2 ) இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

( 3 ) இது , மாநில அரசு அறிவிக்கை வாயிலாகக் குறிக்கக் கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் தறுவாய் பிறவாறு வேறு பொருள் குறித்தாலன்றி : 

( a ) " அருந்ததியர் என்றால் அவ்வப்போது திருத்தப்பட்டவாறான , 1950 - ஆம் 
ஆண்டு அரசமைப்பு ( பட்டியல் சாதிகள் ) ஆணையின்மூலமாக இந்திய அரசமைப்பின் 
341 - ஆம் உறுப்பின்படி இந்தியக் குடியரசுத் தலைவரால் அறிவிக்கை செய்யப்பட்டவாறான 
76 பட்டியல் சாதிகளின் பட்டியலுக்குள்ளாக வருகின்ற அருந்ததியர் , சக்கிலியன் , மாதாரி , 
மடிகா, பகடை , தோட்டி மற்றும் ஆதி ஆந்திரா ஆகிய சாதிகள் எனப் பொருள்படும் ; 


குறுந்தலைப்பு , 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


பொருள் 
வரையறைகள் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( b ) “தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பு ” என்றால் 8 - ஆம் பிரிவின்கீழ் நியமிக்கப்பட்ட 
தகுதிவாய்ந்த அதிகார அமைப்பு எனப் பொருள்படும் ; 


தமிழ்நாடு 
சட்டம் 
45 / 1994 . 


(c ) " கல்வி நிலையங்கள் என்பது (இதன்பின்பு 1994 ஆம் ஆண்டு சட்டம் 
எனக் குறிப்பிடப்படுவதான ) 1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் , 
பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் (கல்வி நிலையங்களில் இடங்களை 
மற்றும் அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்களை அல்லது பதவிகளை ஒதுக்கீடு 
செய்தல் ) சட்டத்தில் பொருள் வரையறை செய்யப்பட்டவாறான அதே பொருளையே 
கொண்டிருத்தல் வேண்டும் ; 

(d ) “ அரசு ” என்றால் மாநில அரசு எனப் பொருள்படும் ; 

( e ) “ தனியார் கல்வி நிலையம் என்பது (இதன் பின்பு 2006 - ஆம் ஆண்டு 
சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் , பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு (தனியார் கல்வி நிறுவனங்களில் 
இட ஒதுக்கீடு செய்தல் ) சட்டத்தில் பொருள் வரையறை செய்யப்பட்டவாறான அதே 
பொருளையே கொண்டிருத்தல் வேண்டும் ; 


தமிழ்நாடு 

சட்டம் 
12 / 2006 . 


(f ) " பட்டியல் சாதிகள் என்பது இந்திய அரசமைப்பின் 341 - ஆம் உறுப்புடன் 
இணைந்து படிக்கப்பட்ட 366( 24 ) எனும் உறுப்பில் உள்ளவாறான அதே பொருளையே 
கொண்டிருத்தல் வேண்டும் . 


3 . 1994 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ , 2006 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ அல்லது தனியார் கல்வி 
அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள பிற சட்டம் எதனின் அல்லது நீதிமன்றம் அல்லது நிலையங்கள் 
பிற அதிகார அமைப்பு எதனின் தீர்ப்பு , தீர்பாணை அல்லது ஆணை எதிலுமோ என்ன உள்ளடங்கலான 
அடங்கியிருந்த போதிலும் , பட்டியல் சாதிகளில் உள்ளடங்கிய அருந்ததியினரின் சமூக 

கல்வி 

நிலையங்களில் 
மற்றும் கல்வி அளவிலான பின் தங்கிய நிலையினைக் கருத்தில் கொண்டு , 

இட ஒதுக்கீடு 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் பட்டியல் சாதியினருக்கிடையே 

செய்தல் . 
முன்னுரிமை அடிப்படையில் , தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி 
நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான பாடப்பிரிவு அல்லது புலம் ஒவ்வொன்றிலும் 
ஆண்டொன்றுக்கு அனுமதிக்கப்படும் மொத்த எண்ணிக்கையைப் பொறுத்த அளவில் 
இட ஒதுக்கீடானது இடமிருப்பின் , பட்டியல் சாதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
இடங்களில் பதினாறு சதவீதமானது அருந்ததியர்களுக்கு வழங்கப்படுதல் வேண்டும் . 


4 . 1994 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ , 2006 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ அல்லது அரசின்கீழ் 
அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள பிற சட்டம் எதிலுமோ அல்லது நீதிமன்றம் வரும் 
அல்லது பிற அதிகார அமைப்பு எதனின் , தீர்ப்பு , தீர்பாணை அல்லது ஆணை 

பணிகளில் 
எதிலுமோ என்ன அடங்கியிருந்த போதிலும் , பட்டியல் சாதிகளில் உள்ளடங்கிய 

நியமனங்களை 

அல்லது 
அருந்ததியினரின் சமூக மற்றும் கல்வி அளவிலான பின் தங்கிய நிலையினைக் 

பதவிகளை 
கருத்தில் கொண்டு , வகுத்துரைக்கப்படக் கூடிய அத்தகைய முறையில் பட்டியல் 

ஒதுக்கீடு 
சாதியினருக்கிடையே முன்னுரிமை அடிப்படையில் , அரசின்கீழ்வரும் பணிகளில் செய்தல் . 
நியமனங்களை அல்லது பதவிகளை அதற்கு இடமிருப்பின் , பட்டியல் சாதிகளுக்கு 
ஒதுக்கீடு செய்யப்பட்ட நியமனங்களில் அல்லது இடங்களில் பதினாறு சதவீதமானது 
அருந்ததியர்களுக்கு வழங்கப்படுதல் வேண்டும் . 


விளக்கம் : இந்த சட்டத்தின் நோக்கத்திற்காக , அரசின் கீழ் வருகின்ற பணி 
என்றால் : 


(i ) அரசின்கீ 


ழ் ; 


( ii ) இம்மாநிலத்திலுள்ள சட்டமன்றத்தின் கீழ் ; 


( iii) உள்ளாட்சி அதிகார அமைப்பு எதனின் கீழும் ; 


(iv ) அரசுக்குச் சொந்தமான அல்லது அதன் கட்டுப்பாட்டிலுள்ள கழகம் அல்லது 
நிறுமம் எதிலும் ; அல்லது 


( v ) இம்மாநிலச் சட்டமன்றமானது , சட்டங்களை இயற்றுவதற்கு அதிகாரம் 
பெற்றிருக்கிற பிற அதிகார அமைப்பு எதினின் கீழும் , வருகின்ற பணிகளை 
உள்ளடக்கும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கால் 


முன்னுரிமை 

5 . 1994 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ 2006 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ அல்லது 
என்பதாக 

அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள பிற சட்டம் எதிலுமோ அல்லது நீதிமன்றம் அல்லது 
இல்லாத பிற அதிகார அமைப்பு எதனின் , தீர்ப்பு , தீர்ப்பாணை அல்லது ஆணை எதிலுமோ என்ன 
இடங்களுக்கு அடங்கியிருந்த போதிலும் , அருந்ததியினரின் சமூக மற்றும் கல்வி அளவிலான பின் தங்கிய 
நியமனங்களுக்கு 

நிலையினைக் கருத்தில் கொண்டு , அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்களில் அல்லது 
அல்லது 
பதவிகளுக்குப் 

பதவிகளில் அல்லது தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி நிலையங்களில் 
போட்டியிடும் 

செய்யப்படும் மாணவர் சேர்க்கையின் நேர்வில் , முன்னுரிமை அடிப்படையில் 
உரிமையானது அருந்ததியர்களுக்கான இட ஒதுக்கீட்டிற்குத் தேவைப்படும் சதவீதத்தினரை நிரப்பியதற்கு 
பாதிக்கப்படுதல் பின்னரும் , தகுதிவாய்ந்த அருந்ததியர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்குமிடத்து , 
ஆகாது 

அத்தகைய அதிகப்படியான எண்ணிக்கையில் அமைந்த அருந்ததியர்கள் , அருந்ததியர்கள் 
எனல் . 

அல்லாத பட்டியல் சாதியினருடன் , அவர்களுக்கிடையில் அமைந்த தகுதியின் பேரிலான 

இடைநிலையில் போட்டியிடுவதற்கு உரிமைத் தகுதியிடையவர்களாக வேண்டும் . 
பட்டியல் 

6 . இந்தச் சட்டத்திலோ அல்லது 1994 - ஆம் ஆண்டு சட்டத்திலோ 2006 - ஆம் ஆண்டு 
சாதியினருக்கான சட்டத்திலோ அல்லது அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள பிற சட்டம் எதிலுமோ அல்லது 

நீதிமன்றம் அல்லது பிற அதிகார அமைப்பு எதனின் , தீர்ப்பு , தீர்ப்பாணை அல்லது ஆணை 
வைத்திருந்து 

எதிலுமோ என்ன அடங்கியிருந்த போதிலும் , அருந்ததியினரின் சமூக மற்றும் கல்வி 
வழங்கும் 
உரிமையானது 

அளவிலான பின் தங்கிய நிலையினைக் கருத்தில் கொண்டு , அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீடு 
பாதிக்கப்படுதல் செய்யப்பட்ட இடங்கள் , நியமனங்கள் அல்லது பதவிகள் , தகுதி வாய்ந்தவர்கள் போதுமான 
ஆகாது எண்ணிக்கையில் இல்லாததால் நிரப்பப்படாமல் இருக்குமிடத்து , அருந்ததியருக்கான காலி 
எனல் . 

இடங்களை வைத்திருந்து வழங்குவது என்பது அல்லாமல் அருந்ததியர்கள் அல்லாத பிற 
பட்டியல் சாதியினரால் , நிரப்பப்பட வேண்டும் : மற்றும் பட்டியல் சாதியினருக்கான மொத்த 
இட ஒதுக்கீடான பதினெட்டு சதவீதமானது பட்டியல் சாதியினரைக் கொண்டு 
நிரப்புவதற்குட்பட்டு உள்ளபடியேயான காலியிடங்கள் ஏற்பட்ட அந்த ஆண்டிலேயே நிரப்பப்பட 
வேண்டும் , மற்றும் அருந்ததியருக்குக் கொடுக்கப்பட்ட முன்னுரிமையானது பொதுவாகப் 
பட்டியல் சாதியினருக்கான காலியிடங்களை வைத்திருந்து வழங்குதல் என்னும் தற்போதுள்ள 

கொள்கையை எந்தவிதத்திலும் பாதித்தல் ஆகாது . 
அடையாளச் 

7 . இந்தச் சட்டத்தின்படி பொருள் வரையரை செய்யயப்பட்டவாறான அருந்ததியர்களைச் 
சான்றிதழ் . சேர்ந்த உறுப்பினர் எனக் கோருகிற நபர் ஒருவர் , தமது கோரிக்கைக்கு ஆதாரமாக , 

அவ்வப்போது தமிழ்நாடு மாநிலத்திற்காக இந்தியக் குடியரசுத் தலைவரால் அறிவிக்கை 
செய்யப்படும் 1950 - ஆம் ஆண்டு அரசமைப்பு (பட்டியல் சாதிகள் ) ஆணையின்படி 

வழங்கப்பட்ட சாதி அடையாள சான்றிதழை வைத்திருத்தல் வேண்டும் . 
ஒதுக்கீடானது 

8 . இந்தச் சட்டத்தின் 3 , 4 , 5 , 6 ஆகிய பிரிவுகளில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , 
பாதிக்கப்படுதல் 

அருந்ததியர்களைச் சேர்ந்த மாணவர்கள் அல்லது உறுப்பினர்களின் கோரிக்கைகளானவை , 
ஆகாது 

தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டிய ஒதுக்கீடு செய்யப்படாத இடங்களுக்கு , 
எனல் . 

நியமனங்களுக்கு அல்லது பதவிகளுக்குப் பரிசீலனை செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் 
அருந்ததியர்களைச் சேர்ந்த மாணவர் அல்லது உறுப்பினர் ஒருவர் தகுதியின் அடிப்படையில் 
தேர்ந்தெடுக்கப்படுமிடத்து , அருந்ததியர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் , 

நியமனங்கள் அல்லது பதவிகள் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படுதல் கூடாது . 
தகுதிவாய்ந்த 

9 . ( 1) அரசு , அறிவிக்கையின் வாயிலாக , மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலரின் 
அதிகார படி நிலைக்குக் குறையாத அலுவலர் எவரையும் இந்தச் சட்டத்தின் மற்றும் தனியார் கல்வி 
அமைப்பு . 

நிறுவனங்கள் தொடர்பான அதன்கீழ் செய்யப்பட்ட விதிகளின் வகைமுறைகளைச் 
செயற்படுத்தும் நோக்கத்திற்காகத் தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பாக நியமிக்கலாம் . 

( 2 ) தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பானது , வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 

அதிகாரங்களைச் செலுத்துதலும் அத்தகைய பணிகளை ஆற்றுதலும் வேண்டும் . 
பணிப்பாணை 

10 . (1) அரசானது , ஆணையின் வாயிலாக , பொது நலனை முன்னிட்டு , அந்த 
வழங்குவதற்கான ஆணையில் குறித்துரைக்கப்பட்ட நேர்வு எதிலும் இந்த சட்டத்தின்படி தகுதிவாய்ந்த அதிகார 
அரசின் 

அமைப்பு விசாரணை ஒன்றைச் செய்வதற்கோ அல்லது உரிய நடவடிக்கைகளை 
அதிகாரம் . 

மேற்கொள்வதற்கோ, பணிக்கலாம் ; மற்றும் தகுதிவாய்ந்த அதிகார அமைப்பானது அதனால் 
மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முடிவைக் குறித்தோ அல்லது அதனால் மேற்கொள்ளப்பட்ட 
நடவடிக்கைகளின் முடிவைக் குறித்தோ வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய கால 
அளவிற்குள் , அரசுக்கு அறிக்கை அனுப்புதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


மையச் சட்டம் 
XLV /1860 


(2) . (1) - ஆம் உட்பிரிவின்படி தகுதிவாய்ந்த அதிகார அமைப்பிடமிருந்து அறிக்கை 
பெறப்பட்டதன் பேரில் , அரசானது , அது பொருத்தமெனக் கருதுகிற அத்தகைய 
பணிப்பாணைகளைப் பிறப்பித்தல் வேண்டும் , மற்றும் அத்தகைய பணிப்பாணையானது 
இறுதியானதாகவும் , கட்டுப்படுத்துவதாகவும் இருத்தல் வேண்டும் . 

11 . 8 - ஆம் பிரிவின்படி நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பானது , இந்தியத் தண்டனைச் தகுதிவாய்ந்த 
சட்டத்தின் 21 - ஆம் பிரிவின் பொருளின்படி பொது ஊழியராகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . அதிகார 

அமைப்பானது 
பொது 

ஊழியராதல் . 
12 . இந்தச் சட்டத்தின்படியோ அல்லது அதன்கீழ் செய்யப்பட்ட விதி அல்லது ஆணை நல்லெண்ணத்தில் 
எதன்படியோ , நல்லெண்ணத்தில் செய்யப்பட்ட அல்லது செய்யக் கருதப்பட்ட செயல் எடுக்கப்பட்ட 
எதற்காகவும் தகுதிவாய்ந்த அதிகார அமைப்புக்கோ , அரசுக்கோ அல்லது அதன் அலுவலர்கள் 

நடவடிக்கைக்குப் 

பாதுகாப்பு . 
எவருக்குமோ , எதிராக உரிமை வழக்கு , குற்ற வழக்கு அல்லது பிற சட்ட நடவடிக்கை 
எவையும் தொடுக்கப்படுதல் கூடாது . 

13 . (1) இந்த அரசு , இந்தச் சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக விதிகளைச் 
விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
( 2 ) (a ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு 
அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் ஒரு குறிப்பிட்ட நாளன்று நடைமுறைக்கு 
வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டால் அன்றி அவை அவ்வாறு 
வெளியிடப்பட்ட நாளன்றே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

(b ) இந்தச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் அனைத்தும் ஒரு 
குறிப்பிட்ட நாளன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என வெளிப்படையாகத் 
தெரிவிக்கப்பட்டாலன்றி , அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளன்றே நடைமுறைக்கு வருதல் 
வேண்டும் . 

(3 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை 
அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்பு கூடிய 
விரைவில் சட்டமன்றப் பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் ; மற்றும் அது அவ்வாறு 
வைக்கப்படும் கூட்டத்தொடரோ அல்லது அதற்கு அடுத்துவரும் கூட்டத்தொடரோ 
முடிவடைவதற்கு முன்பு அப்பேரவை அத்தகைய விதி , அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் 
மாறுதல் எதனையும் செய்யுமாயின் அல்லது அப்பேரவை அந்த விதி , அறிவிக்கை அல்லது 
ஆணை செயய்யப்படுதல் கூடாது அல்லது பிறப்பிக்கப்படுதல் கூடாது என்று முடிவு 
செய்யுமாயின் அவ்விதி அல்லது அந்த அறிவிக்கை அல்லது அவ்வாணை அதற்குப் பின்னர் 
அவ்வாறு மாறுதல் செய்யப்பட்ட வடிவத்தில் மட்டுமே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் 

கலை வேண்டும் 
அல்லது நேர்விற்கேற்ப நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் . எனினும் , அத்தகைய 
மாறுதலோ, நீக்கமோ அந்த விதி , அறிவிக்கை அல்லது ஆணையின்படி முன்னர் செய்யப்பட்ட 
எதனின் செல்லும் தன்மைக்கும் குந்தகம் இன்றி இருத்தல் வேண்டும் . 

14 . இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடு ஏதேனும் இடர்ப்பாடுகளை 
எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் ஆணை ஒன்றை வெளியிடுவதன்மூலம் அந்த 

நீக்குவதற்கான 

அதிகாரம் . 
இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையானதாகவோ அல்லது உகந்ததாகவோ தனக்குத் 
தோன்றக்கூடிய இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாத அத்தகைய 
வகைமுறைகளைச் செய்யலாம் : 

வரம்புரை: ஆனால் , அத்தகைய ஆணை எதுவும் இந்தச் சட்டமானது 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுகளைக் கொண்ட 
கால அளவு ஒன்று முடிவடைந்ததற்குப் பின்னர் செய்யப்படுதல் கூடாது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 
நீதியரசர் திரு. எம் . எஸ் . ஜனார்த்தனம் அவர்கள் தலைமையிலான ஒரு நபர் குழுவின் 
அறிக்கையானது 2008 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 22 - ம் நாளன்று அளிக்கப்பட்டது . 

2 . பட்டியல் சாதிகளின் தோற்றம் குறித்தும் அதன் படிப்படியான வளர்ச்சி 
குறித்தும் , ஆய்வு செய்ததற்குப் பின்னர் , ஒரு நபர் குழுவானது , அவ்வப்போது 
திருத்தப்பட்டவாறான 1950 ஆம் ஆண்டு அரசமைப்பு (பட்டியல் சாதிகள்) ஆணையின் மூலமாக 
இந்திய அரசமைப்பின் 341 ஆம் உறுப்பின்படி இந்திய குடியரசுத் தலைவரால் அறிவிக்கை 
செய்யப்பட்ட பட்டியல் சாதிகளான 76 சாதிகளில் அருந்ததியர் , சக்கிலியன் , மாதாரி , மடிகா , 
பகடை, தோட்டி , ஆதி ஆந்திரா ஆகிய 7 சாதிகள் கண்டறியப்பட்டு அவை “ அருந்ததியர்கள் 
என வழங்கப்படுகிற நிலையில் , 2001 ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு 
அறிக்கையின்படி , பட்டியல் சாதிகளின் மொத்த மக்கள் தொகை 1 ,18 , 57 ,504 என்ற 
எண்ணிக்கையில் இருக்கும்போது , அதில் அருந்ததியர்களின் மக்கள் தொகையானது 
18 , 61 ,457 என்ற அளவில் இருப்பதாகவும் இது பட்டியல் சாதிகளின் மொத்த மக்கள் 
தொகையில் 15 . 70 % என்பதாக உள்ளது எனவும் அறிக்கையில் பதிவு செய்துள்ளது . 

3 . 1993 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கும் பட்டியல் 
சாதிகளையும் , பட்டியல் பழங்குடிகளையும் சேர்ந்தவர்களுக்கும் ( கல்வி நிலையங்களில் 
இடங்களையும் அரசின் கீழ் வருகின்ற பணிகளில் நியமனங்களை அல்லது பதவிகளை 
ஒதுக்கீடு செய்தல் ) சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 45 /1994) , 2006 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் , பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளுக்கு (தனியார் 
கல்வி நிறுவனங்களில் இட ஒதுக்கீடு செய்தல்) சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 12 / 2006 ) ஆகிய 
சட்டங்களின் வகைமுறைகளின்படி தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி 
நிலையங்களில் மாணவர்களைச் சேர்த்துக் கொள்வதிலும் , அரசின் கீழ் வருகின்ற பணிகளின் 
நியமனங்களிலும் பட்டியல் சாதியினர் 18 % நலன்களைத் துய்த்து வருகின்றனர் . 

4 . இந்திய அரசமைப்பின் 15 ஆம் உறுப்பின் (4) மற்றும் (5 ) ஆம் கூறுகளின்படியும் , 
16 ஆம் உறுப்பின் ( 4) , ( 4 - A ) ஆகிய கூறுகளின்படியும் அமைந்த இட ஒதுக்கீடுகள் 
தொடர்பாக , சமுதாயத்தில் சமூக மற்றும் கல்வி நிலையில் அருந்ததியர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட 
நிலையில் இருப்பதால் , பட்டியல் சாதிகளுக்கு என வகை செய்யப்பட்ட இட ஒதுக்கீட்டுக்குள்ளாக 
அருந்ததியர்களின் குழுவிற்கு , இட ஒதுக்கீடு செய்வதற்குத் தனி வகைமுறைகளைச் 
செய்வதற்குப் பரிசீலனை செய்யுமாறும் , அவர்கள் தமது மக்கள் தொகையின் விகிதாச்சாரத்திற்கு 
ஏற்ப ஒதுக்கீட்டு அளவைத் தமது சட்டப்பூர்வமான பங்காகப் பெறும் வகையில் பிற பட்டியல் 
சாதிகளுடன் போட்டியிட இயலவில்லை என்பதாலும் , ஏறக்குறைய 58 ஆண்டுகளுக்கும் 
மேற்பட்டு பட்டியல் சாதியினருக்கான இட ஒதுக்கீடானது நடைமுறையில் இருந்து வருகிறது 
என்ற நிலை இருந்தபோதிலும் , அருந்ததியர்களுக்குப் புறக்கணிக்கத்தக்க அளவிலான ஒரு 
ஒதுக்கீட்டினை வழங்கிவிட்டு , இட ஒதுக்கீட்டின் ஏறக்குறைய முழு நலன்களையும் பட்டியல் 
சாதிகளின் மேல்தட்டில் உள்ளவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற நிலையில் , அவர்களில் 
ஒரு சில மேல்தட்டினருக்கு மட்டுமே ஒதுக்கீடானது பலனளித்து வருகிறது என்பதாலும் , 
அருந்ததியர்களின் நலன்களைத் தனியே பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் , 
பட்டியல் சாதிகளை சார்பாற்றம் செய்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளின் மற்றும் சமூக 
அமைப்புகளின் சார்பாற்றுநர்களிடமிருந்து மாநில அரசினைக் கோருகிற தொடர்ச்சியான 
முறையீடுகள் வந்துகொண்டு இருக்கின்றன . 

5 . பட்டியல் சாதியினருக்கான இட ஒதுக்கீட்டிற்குள்ளாக அருந்ததியர்களுக்கு 
தனி ஒதுக்கீடு வழங்கும் பொருட்பாடானது நீதியரசர் திரு. எம் . எஸ் . ஜனார்த்தனம் அவர்கள் 
தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் குழுவினால் பரிசீலனை செய்யப்பட்டது . அக்குழுவானது , 
உள்ளபடியான நிலை, சட்ட நிலை , அரசமைப்பு ஆகிய கோணங்களில் விரிவான ஆய்வினை 
செய்த பின்னர் , நேரடி நியமனங்களில் மட்டும் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அரசின் கீழ் 
வரும் பணிகளில் பட்டியல் சாதிகளுக்கு கிடைக்கத் தக்க இடங்களிலும் , கல்வி 
நிலையங்களில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதிலும் 16 % ஒதுக்கீட்டினை வழங்கலாம் 
எனவும் , பட்டியல் சாதிகளுக்கு வழங்கப்படும் 18 % என்பதான ஒதுக்கீட்டிற்குள்ளாக 
அருந்ததியினருக்கான ஒதுக்கீடானது 3 % என்ற அளவிற்குச் சமமாக அது அமைகிறது 
என்ற அளவில் தனது அறிக்கையினை அளித்துள்ளது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


6 . ஒரு நபர் குழுவின் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களிலிருந்து 
அருந்ததியர்களின் மக்கள் தொகையைக் கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது அரசின் 
கீழ் வரும் A , B மற்றும் C ஆகிய பணிகளில் " அருந்ததியர்களின் சார்பாற்றமானது மிகவும் 
போதுமானதாக இல்லை எனக் கண்டறியப்பட்டுள்ளது . ஆனால் , D பிரிவு பணிகளில் 
குற்றேவல் செய்யும் பணியாளர்கள் அடங்கியுள்ளனர் . அவர்களில் பெரும்பாலானோர் 
கழிப்பிடத் துப்புரவாளர்களாக இருக்கின்றனர் . அவர்களுக்குக் கல்வித் தகுதிப்பாடு ஏதும் 
தேவையில்லை . கறைபடிந்ததாகக் கருதப்படும் அத்தகைய பணிகளுக்குப் போட்டி ஏதுமில்லை . 
அத்தகைய பணிகளில் அவர்களின் சார்பாற்றமானது மிகமிக அதிகமான அளவில் 
காணப்படுகிறது . தனி நபர் ஒருவரின் ஆளுமையைப் பொறுத்தளவில் , பெருமைக்குக் 
குறைவானதாகப் பிரதிபலித்துக் காட்டுகின்ற அத்தகைய பணிகளைச் செய்ய எவரும் 
விரும்பாத போது , அப்பணிகளில் சார்பாற்றத்தின் போதுமான தன்மையைக் கணக்கிடுவதில் 
விளைவு ஏதும் ஏற்படாது . 

7 . மேற்சொன்ன குழுவின் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள புள்ளிவிவரங்களின்படி , 
பொதுத் துறை நிறுவனங்களின் பணிகளில் அருந்ததியர்களின் சார்பாற்றமானது நம்புவதற்கரிய 
வகையில் மிகவும் குறைவானதாக இருக்கிறது எனவும் , அத்தகைய வேலை வாய்ப்புகளின் 
பலன்களில் பெரும்பகுதியானது அருந்ததியர்களை ஏறக்குறைய ஒதுக்கி விட்டு பட்டியல் 
சாதிகளில் மேல்தட்டில் அமைந்தவர்களால் அனுபவிக்கப்பட்டுவிடுகின்றது எனத் தெரிய 
வருகிறது . 

8 . மேற்சொன்ன குழுவின் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள புள்ளிவிவரங்களில் , 
தொழிற்படிப்பு அல்லது பிறவாறான படிப்புகளை வழங்குகிற கல்வி நிலையங்களில் 
மாணவர்களைச் சேர்த்துக் கொள்வது தொடர்பாக அருந்ததியர்களின் சார்பாற்றானது 
மிகவும் குறைவானதாக உள்ளது என்பதும் , கல்வி வாய்ப்புகளும் , பட்டியல் சாதிகளுக்கிடையே 
மேல்தட்டில் அமைந்தவர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன என்பதும் புலனாகிறது . 

9 . மாநில அரசானது , ஒரு நபர் குழுவின் பரிந்துரைகளை எந்தவிதமான 
தயக்கமுமின்றி ஏற்றுக்கொண்டு , அரசமைப்பின் 338 (9 ) என்ற உறுப்பின்படி பட்டியல் 
சாதிகளுக்கான தேசிய ஆணையத்துடன் கலந்தாலோசித்த பின்னர் சட்டம் ஒன்றை 
இயற்றுவது என முடிவு செய்தது . 

10 . அரசமைப்பின் 338( 9) எனும் பிரிவின்படியான கலந்தாய்வு நடவடிக்கைகள் 
முடிக்கப்பட்டன . 

11 . மாநில அரசானது இக்குழுவால் பரிந்துரை செய்யப்பட்டவாறு பிற 
வகைமுறைகளைச் செய்வதுடன் , 22 /2006 எனும் எண்ணிட்ட பஞ்சாப் சட்டத்தின் 4 - ஆம் 
பிரிவின் ( 5) - ஆம் உட்பிரிவின்படி , பஞ்சாப் மாநிலத்தில் செய்யப்பட்டுள்ளவாறு நேரடி 
நியமனங்களில் மட்டுமே , பட்டியல் சாதிகளுக்கான ஒதுக்கீட்டிற்குள்ளாக அருந்ததியர்களுக்கு 
ஒதுக்கீடு செய்வதற்கான தனி வகைமுறைகளைக் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்காக , 
சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு , சட்ட முன் வடிவு ஒன்றினைக் கொண்டு வருவதென முடிவு 
செய்தது . 

12 . E . V . சின்னையா - எதிர் - ஆந்திரப் பிரதேச மாநிலம் மற்றும் பிறர் [ 2004 ( 9) 
SCALE] என்ற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினைத் தொடர்ந்து 38 பட்டியல் சாதிகளுக்கு 
வழங்கப்படும் 25 % என்பதான ஒதுக்கீட்டிற்குள்ளாக , முஸாபி சீக்கியர்களுக்கும் , 
பால்மிக்கீஸ்களுக்கும் 12 .5 % என்பதான ஒதுக்கீட்டினை வழங்குகிற வகையில் , 1975 - ஆம் 
ஆண்டு முதற்கொண்டு பஞ்சாப் மாநிலத்தில் அதுவரை பின்பற்றப்பட்டு வந்த 
அறிவுறுத்தங்களை பஞ்சாப் மற்றும் அரியானா உயர்நீதிமன்றமானது , 2006 - ஆம் ஆண்டு 
செல்லாததென நீக்கம் செய்தது . 

13 . அதன்பின்னர் , உடனே பஞ்சாப் மாநில அரசானது , பட்டியல் சாதிகளுக்கு 
வழங்கப்படும் 25 % ஒதுக்கீட்டிற்குள்ளாக முஸாபி சீக்கியர்களுக்கும் , பால்மிக்கீஸ்களுக்கும் 
12 .5 % என்பதான ஒதுக்கீட்டினை வழங்குகிற வகையில் 22 / 2006 என்று எண்ணிட்ட பஞ்சாப் 
சட்டத்தை இயற்றியது . 

14 . E . V .சின்னையா - எதிர் - ஆந்திர பிரதேச மாநிலம் மற்றும் பிறர் என்ற வழக்கில் 
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பின்னர் இயற்றப்பட்ட 22 / 2006 எனும் எண்ணிட்ட பஞ்சாப் 
சட்டமானது ஒருபுறமிருக்க , பட்டியல் சாதிகளில் அமைந்த உயர் மட்டத்தில் உள்ள 
சாதியினருடன் வாழ்க்கை எனும் பந்தயத்தில் ஓடி போட்டியில் ஈடுகொடுப்பதனை 
இயல்விக்கும் வகையில் , போட்டி ஆட்டக் களத்தில் ஒவ்வொருவருக்கும் சம வாய்ப்பு 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


அளிக்கப்படும் வகையிலான படித்தளத்திற்கு வகை செய்வதற்கும் , வேறுபட்டதொரு 
வகையில் நடத்துவதைக் கோருகிற பகுத்தறிவுக்குகந்த வகைப்பாட்டின் மூலம் வேலை 
வாய்ப்புகளுக்கு வகை செய்வதற்கும் , அரசின் கீழ்வரும் பணிகளில் வேலை வாய்ப்புகளையும் , 
பிற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் அல்ல என்ற நிலையில் , உண்மையான செல்வமாக 
தற்காலத்தில் கருதப்படும் தொழில் பட்டம் அல்லது அறிவியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகளாக 
அத்தகைய கல்வி நிலையங்களிலிருந்து அவர்கள் வெளிவருகிற நிலையில் , இம்மாநிலத்திலுள்ள 
தொழிற்கல்வி வழங்குகிற அல்லது பிறவாறான கல்வி வழங்குகிற கல்வி நிலையங்களில் 
மாணவர்களைச் சேர்ப்பதிலும் , சம வலிமையுடனும் , வல்லமையுடனும் அவர்களுடன் போட்டியில் 
ஈடுபடுவதற்கு வகை செய்வதற்கு மட்டுமின்றி , சமூக , கல்வி , பொருளாதாரம் ஆகிய 
நிலைகளில் பட்டியல் சாதிகளுக்கிடையே கடைமட்ட நிலையில் உள்ள , மற்றும் 
தீண்டத்தகாதவர்கள் என்ற கொடுமைக்கு ஆளான பட்டியல் சாதிகளுக்கிடையே அமைந்த 
தீண்டத்தகாதவர்கள் என்ற கொடுமைக்கு ஆளாகி , துன்பத்திற்குள்ளாகி இருக்கின்ற 
அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி ஒதுக்கீட்டினை அமைப்பதற்குத் தனி 
வகைமுறை ஒன்றைச் செய்வதற்கு ஒரு நபர் குழுவானது வலுவான ஆதாரங்களை எடுத்துக் 
காட்டியுள்ளது . எந்தக் கருத்தியல் கோணத்தில் பார்த்தாலும் , அருந்ததியர்களுக்கான 
ஒதுக்கீடானது பாகுபாடு காட்டுவதாகக் கொள்ளப்பட இயலாது , மற்றும் இது இந்திய 
அரசமைப்பின் 14 - ஆம் உறுப்பின்படியான முக்கிய வகை முறைகளை மீறுவதாகவோ 
அவற்றிலிருந்து பிறழ்வதாகவோ கொள்ளப்பட இயலாது . 

15 . ஆகவே , அருந்ததியர்களின் நலன்களைப் பாதுகாப்பதற்கு ஒதுக்கீட்டுச் சட்டத்தை 
இயற்றுவது தேவையானதாக உள்ளது . 

16 . எனவே , அரசானது கவனமான பரிசீலனைக்குப் பின்னர் , மேற்சொன்ன ஒரு நபர் 
குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக் கொள்வதெனவும் , கருதியுள்ள நோக்கத்திற்காக தனியாகச் 
சட்டம் ஒன்றை இயற்றுவதெனவும் முடிவு செய்துள்ளது . 

17 . இச்சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


மு . கருணாநிதி , 

முதலமைச்சர். 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு 
இச்சட்ட முன்வடிவின் 1(3) , 3,4,9,10 ,13 மற்றும் 14 ஆகிய கூறுகள் அதில் 
குறித்துரைக்கப்பட்ட நோக்கங்களுக்காக அறிவிக்கையை அல்லது ஆணையை 
பிறப்பிப்பதற்கோ அல்லது நேர்விற்கேற்ப விதிகளைச் செய்வதற்கோ அரசுக்கு அதிகாரம் 
அளிக்கின்றன . 

2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையே அன்றி தனித்தன்மை 
வாய்ந்தவை அல்ல . 


மா . செல்வராஜ் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2009 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 26 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 4/ 2009 . 


2008 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து மேலும் குறிப்பிட்ட சில தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம் , 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் என வழங்கப் பெறும் . 


குறுந்தலைப்பு. 


பங்கள் 


2 . மாநில அரசு , 2008 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 2008 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற ஆறாயிரத்து முன்னூற்று பதினோரு த 

தொடங்கிய நிதியாண்டின் 
கோடியே எண்பத்தாறு இலட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத மேலுமானதொரு 

பணிகளுக்காகவும் 
தொகையை 

நோக்கங்களுக்காகவும் மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து துணை 
நிதி ஒதுக்கம் செய்தல் . 


( a ) இணைப்புப் பட்டியலின் ( 3 )- ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் வழங்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 


( b ) இணைப்புப் பட்டியலின் (4 )- ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் ; 


. 


எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


116 - 19 . - - 


14 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
(2ஆம் பிரிவைக் காண்க ) 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


€ 
கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2) 


( 3 ) 


( 5 ) 


( 4 ) 
ரூ . 


ரூ . 


மாநில சட்டமன்றம் 


1, 49 ,92 , 000 


31 , 03 , 000 


1 , 80 , 95 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


2 , 89 ,42 , 000 


43, 68 , 000 


3 , 33 , 10, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 


நீதி நிருவாகம் 


18 , 43 , 30 , 000 


10 , 16 , 82 , 000 


28 ,60 , 12 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 


ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


20 ,31 , 87 ,000 
16, 17 ,95 , 000 


20 ,31 , 87 , 000 
16,17 ,95 , 000 


5 வேளாண்மைத் துறை 


85 , 93, 69 , 000 


2 , 87 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


8 ,000 


85 , 96 ,56 , 000 

8 , 000 
40 , 00 , 00 , 000 


40 , 00 , 00 ,000 


கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , பால் 
வளம் மற்றும் மீன்வளத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


50 , 39 , 03 , 000 
3 , 68 ,22 , 000 


50, 39 , 03 ,000 
3 ,68 ,22 , 000 


2 , 75 , 000 


மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் 
மீன்வளத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


6 , 000 
29 , 73 , 000 


2 ,81, 000 
29 , 73 , 000 


8 


11, 63 , 42 ,000 


11 , 63, 42 , 000 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 
கடன் 


வளம்மற்று 


6 , 86 ,11, 000 


6 , 86 , 11, 000 


9 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 

மற்றும் சிறுபான்மையினர் நலத் துறை 


24 ,000 


24 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


7 , 000 


7 , 000 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை) வருவாய் 

மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


15 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை என் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொரு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


11 | 


2 , 000 


11, 000 


13 , 000 


முத்திரைத் தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக வருவாய் 
வரி மற்றும் பதிவுத் துறை) 

மூலதனம் 
கடன் 


12 


கூட்டுறவு ( கூட்டுறவு ,உணவு மற்றும் நுகர்வோர் 
பாதுகாப்புத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


18 , 75 , 84 , 000 
209 , 42 , 64 , 000 
207 , 75 , 93 , 000 


18 ,75 ,84 , 000 
209, 42 , 64 ,000 
207, 75 , 93 , 000 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , 
உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


648 , 65 , 11 , 000 


648 , 65 , 11 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


250, 00 ,00 , 000 


250 , 00 , 00 , 000 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


71,62 ,17 , 000 
500 , 00 , 00 , 000 

25 ,99,000 


71 , 62 , 17 ,000 
500 ,00 , 00 , 000 

25 ,99, 000 


15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 25 ,97, 000 
36 , 56, 39 , 000 


5 , 92 ,000 


2 ,31, 89, 000 
36 ,56, 39 , 000 


16 நிதித் துறை 


7 , 000 


7 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


சட் . 


8 ,35 , 00 , 000 


8 , 35 , 00 , 000 


17 


கைத்தறி மற்றும் துணி நூல் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


6 ,58, 66 , 000 


6 , 58 ,66 , 000 


33, 08 , 37 ,000 


1 , 47, 000 


33 , 09 , 84 , 000 


18 | கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் 

பொருட்கள் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


27, 35 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


118 ,00 , 63 , 000 

1 , 000 


118 ,27, 98 , 000 

1 , 000 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


39, 41 , 95 ,000 

2 ,000 


39 ,41 , 95 , 000 

2 , 000 


21 நெடுஞ்சாலைகள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


15 , 85 , 48 , 000 

22 ,000 


3 , 11 , 89 , 000 


15 , 85 , 48, 000 
3 , 12 , 11 , 000 


16 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


-- - - 


- 


- 


- 


கோரிக்கை என் 


பணிகளும் நோக்கங்களும் 


& 
Garficies 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(2 ) 


( 3 ) 


(5 ) 


22 காவல் (உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


25 , 30 , 000 


25 ,57, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


27 , 000 
1 ,000 


1 ,000 


தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


3 , 000 


3 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


24 


சிறைச்சாலைகள் (உள் துறை, மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை) 


6 ,65 , 60 , 000 


10, 80 ,000 


6 ,76 , 40 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


6 ,43 ,46, 000 


6 , 43 , 46 ,000 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் 

(உள் துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


26 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 , 000 

1 ,000 
446 , 12 ,50,000 


4 , 000 

1 , 000 
446 , 12 ,50 ,000 


27 தொழில் துறை 


2 ,000 


66 , 000 


68 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 , 86 ,12 , 000 


12, 86 , 12 ,000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


6 , 40 ,08 , 000 

4 , 98 , 000 


6 , 40 , 08 , 000 

4 , 98 , 000 


29 


சுற்றுலா- கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா மற்றும் 
பண்பாட்டுத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 , 00 , 05 , 000 
2 , 38 , 38 , 000 


3 , 00 ,05 , 000 
2 , 38 ,38, 000 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை) 


62 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 , 000 
40 ,00 ,000 


65 , 000 
40 ,00 ,000 


31 தகவல் தொழில் நுட்பவியல் துறை 


1 ,44 ,65 ,000 


1 , 44 ,65 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை என் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


32 தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,88 , 79 , 000 
2 , 63 , 94 , 000 


1 , 88 , 79 ,000 
2 ,63 , 94 , 000 


15 , 42 ,13 , 000 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 


698 , 01 , 62 , 000 

8 , 000 
41 ,03 , 10 ,000 


713, 43 , 75 , 000 

8 , 000 
41 , 03 , 10 , 000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


1 , 48, 61 , 000 


3 , 11 , 65 , 000 


4 ,60 ,26, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


. . . 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


7 , 000 


7 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


37 


1 , 000 


2 , 22 , 000 


2 ,23 , 000 


மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


11 , 64 , 59 ,000 


11, 64 , 59 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


39 கட்டடங்கள் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 000 
6 , 000 


2 , 000 
6 ,000 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 62 ,50, 000 

32 ,000 


12 , 38 , 000 
5 , 28 , 97 , 000 


2 , 74 , 88 , 000 
5 , 29 , 29 , 000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


28 , 000 
16, 61 , 000 


28 , 000 
16, 61 ,000 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


265 ,49,53, 000 


265 , 49 , 53 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


18 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மொத்தம் 


கோரிக்கை எண் 


€கோரிக்கை 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


பணிகளும் நோக்கங்களும் 


( 2 ) 


( 5 ) 


( 3 ) 


2, 24 ,000 


3 ,49 ,60,000 


க 


43 பள்ளிக் கல்வித் துறை 


வருவாய் 
மூலதனம் 


3 , 47,36 ,000 

1 , 000 


.... 


1, 000 


கடன் 


+ 


44 


குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


... 


2 , 03 , 36 , 000 
3 ,22 , 88 , 000 


2,03,36 ,000 
3 ,22 ,88 , 000 


45 சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 
மூலதனம் 


132 , 18, 17 , 000 
22 , 82 ,39 ,000 


132 , 18, 17 ,000 
22, 82 , 39,000 


கடன் 


2 , 88 , 34 , 000 


2 ,88, 34 , 000 


46 தமிழ் வளர்ச்சி (தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 

மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 000 


1 ,000 


47 இந்து சமய அறநிலையத் துறை ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 


கடன் 


2 , 000 


2 ,000 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


90 , 63 , 14 , 000 


90 , 63 , 14 ,000 


2 ,99 ,76 ,000 


2 , 99 , 76 , 000 


49 | இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


49 ,99 , 67 , 000 


27 , 55 , 000 


50 ,27 ,22 , 000 


50 ஒய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு 


வருவாய் 


1 , 976,01, 92 , 000 


மூலதனம் 


> 10,01, 92,000 


..... 1,976,01, 92,000 


கடன் 


51 , 01 , 50 , 000 


கடன் செலவுகள் 


51 , 01 ,50 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொரு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 1) 


( 2 ) 


பொதுக்கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


அதைாம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


7,000 


7 , 000 


7,000 


7 , 000 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 , 311 , 42 , 13, 000 

796 , 65 ,41 ,000 
1 ,113 , 69 ,43 ,000 
6, 221, 76 , 97, 000 


8 1 , 69 , 05 , 000 4, 393 ,11 , 18, 000 
8 , 40 ,86 , 000 8 05 , 06 , 27 ,000 

7, 000 1 ,113 ,69,50 ,000 
90, 09,98 ,000 6,311 ,86 ,95, 000 


பெருமொத்தம் 


நோக்க - காரண விளக்கவுரை. 


இச்சட்ட முன்வடிவானது - 


(a ) 2008 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் , 


(b ) அந்த ஆண்டிற்காக , மாநில தொகுநிதியத்தின் மீது சாட்டப்பட்ட துணைச் 

செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் (0ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


க . அன்பழகன் , 
நிதி அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


20 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


21 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2009 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 26 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 5/2009 . 


வச 


10 


2009 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்கான 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகைகளை 
எடுப்பதற்கு வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக: 


1. இந்தச் சட்டம், 2009- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) சட்டம் குறுந்தலைப்பு . 
என வழங்கப்பெறும் . 


2 . மாநில அரசு , 

2009- ஆம் ஆண்டு 
( a ) இணைப்புப் பட்டியலின் (3) - ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , 2009 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் 

ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக , தமிழ்நாடு நாளில் தொடங்குகிற 
சட்டமன்றப் பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 

நிதியாண்டின் ஒரு 
பகுதிக்காக மாநிலத் 

தொகுநிதியத்திலிருந்து 
( b ) இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த ஆண்டின் கு 
மேற்சொன்ன பகுதிக்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட செலவினத்தையும் ; 

தொகைகளை எடுத்தல் 


| 


L 


சில 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையான முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு கோடியே 
ஒன்பது இலட்சத்து ஐம்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத தொகைகளை, மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து 
எடுக்கலாம் . 

3 . தொகுநிதியத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு 2 - ஆம் பிரிவின் கீழ் அதிகாரமளிக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கம் 
தொகைகளானவை , அந்த ஆண்டு தொடர்பாக இணைப்புப் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ள 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் . 


16-186 - 1 


22 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
(2ஆம் பிரிவைக் காண்க ) 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


1 மாநில சட்டமன்றம் 


14 , 42 , 26 , 000 


15 , 14 ,000 


14 ,57,40 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 


ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


12 , 10 ,12 , 000 


3 , 17, 42 , 000 


15 , 27 ,54, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 


நீதி நிருவாகம் 


155 , 19 , 18 , 000 


33 , 74 , 69 , 000 


188 , 93 ,87 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 


ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


2 , 00 , 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


390 ,34 , 06 , 000 
45 , 83 , 85 , 000 

1 , 72 , 000 


392 , 34 , 06 , 000 
45 , 83 , 85 ,000 

1 ,72, 000 


5 வேளாண்மைத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


872 , 15 , 79 , 000 

45 , 68 ,27, 000 


872 , 15 , 80 ,000 

45 , 68 ,27 ,000 


6 


கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , பால் 
வளம் மற்றும் மீன்வளத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


139 , 73 , 72 , 000 

86, 20 ,000 


139 ,73 , 73 , 000 

86, 20 ,000 


மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 


105 ,000 


53, 60 ,16,000 
16 ,13, 93 ,000 


53 , 61 ,21,000 
16 ,13, 93 , 000 


கடன் 


8 


| 


17 , 15 ,50 , 000 


1 ,000 


17 , 15 ,51, 000 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 
கடன் 


5 , 65 , 65 , 000 


5 , 65 , 65 , 000 


பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
மற்றும் சிறுபான்மையினர் நலத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


203 ,04 , 74 , 000 

14 , 32 , 97 , 000 


203 , 04 , 75 , 000 
14 ,32 ,97 ,000 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை ) 


130 , 95 , 30 ,000 


1 , 000 


130 , 95 , 31 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


23 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


5கோரிக்கை 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 
ரூ . 


ரூ . 


11 


முத்திரைத் தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக 
வரி மற்றும் பதிவுத் துறை ) 


85 , 41 , 08 ,000 


1 , 000 


85 , 41 , 09 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 


கூட்டுறவு ( கூட்டுறவு ,உணவு மற்றும் நுகர்வோர் 
பாதுகாப்புத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


229, 95 , 18 , 000 
478 , 88 , 36 , 000 

720 , 33 , 000 


229 , 95 ,19 ,000 
478 , 88 ,36, 000 

720 , 33 ,000 


13 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , 
உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1556 ,03 , 09 , 000 

17 ,51 , 000 
450, 00 , 00 , 000 


1556 , 03 , 10 ,000 

17,51,000 
450 , 00 , 00 ,000 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 


1 , 000 


மூலதனம் 


661 ,67 , 68 , 000 
50 , 00 , 00 , 000 

1 , 000 


661 , 67 ,69 , 000 
50 ,00, 00 , 000 

1 , 000 


கடன் 


15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


121 , 08 , 20 , 000 

46 , 02 , 89 , 000 


121, 08 , 21 , 000 
46 , 02 , 89 , 000 


16 நிதித் துறை 


238 , 83 , 72 ,000 


1 , 000 


238 , 83 , 73 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


13 , 03, 77, 000 


13, 03 ,77,000 


17 கைத்தறி மற்றும் துணி நூல் ( கைத்தறி , 

கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை) 


266 , 96 , 66 , 000 


1 , 000 


266 , 96 , 67 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,000 


.... 


1,000 


18 


40 ,04 ,24 ,000 


1 , 000 


40 , 04 ,25, 000 


கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் 
பொருட்கள் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 


26, 60 , 000 


1 ,592 ,41, 72 , 000 

102 , 93 , 14 , 000 


1 ,592 ,68, 32 , 000 

102 , 93 , 14 , 000 


கடன் 


20 உயர் கல்வித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


714 ,77, 27 , 000 
16, 75 , 53 ,000 


714 , 77 , 28 ,000 
16 , 75 ,53,000 


21 


நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் 
துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


647 ,99 , 20 , 000 
1 ,543, 62 , 34 , 000 


6 , 000 
1 , 000 


647, 99 , 26 , 000 
1 , 543, 62 , 35 , 000 


24 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


- 


- 


* 


- 


எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


3 
கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 1) 


| 


( 2 ) 


( 3 ) 


52, 50, 000 


22 காவல் (உள் துறை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1, 353 ,17, 33 ,000 
73 , 59 ,95 ,000 

25 ,00 , 000 


1,353,69,83 ,000 
73 ,59 , 95 , 000 

25 , 00 ,000 


50 , 000 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள் துறை , 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


81 , 51 ,57 , 000 
1 ,00,00,000 


81,52 ,07, 000 
1 , 00 ,00 ,000 


2 , 000 


24 சிறைச்சாலைகள் (உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


55 , 27 ,20 ,000 

1 , 000 


55 ,27, 22 ,000 

1 , 000 


46, 65 ,64 ,000 


1 , 000 


46 , 65 , 65 ,000 


இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் 
(உள் துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


26 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


184 , 62 ,99 ,000 
437 , 06 , 16 , 000 
110 , 39 , 45 , 000 


184 , 63 , 00 , 000 
437 , 06 ,16, 000 
110 , 39 ,45, 000 


27 தொழில் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


128 , 13 , 16 ,000 

10 , 60 , 01 , 000 
100 , 00 ,01 , 000 


128 , 13 , 17 , 000 

10 ,60 ,01, 000 
100 , 00 , 01 , 000 


. 


. 


. 


21 ,06 ,32 , 000 


21 , 06 ,32 ,000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


மூலதனம் - 


3 , 000 


29 சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா மற்றும் வருவாய் 
பண்பாட்டுத் துறை) 

மூலதனம் 
கடன் 


36 ,94 , 00 ,000 
12 , 35 ,78, 000 


36 ,94 , 03 , 000 
12 , 35 , 78 , 000 


5 , 01 , 000 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


மூலதனம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


39, 07, 24 , 000 

4 , 000 


4,000 


39 ,12 ,25 ,000 

4 , 000 


31 | தகவல் தொழில் நுட்பவியல் துறை 


260 , 68 ,58 , 000 


1, 000 


260,68 ,59,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


- 


- 


- - 


- 


- - 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


என் 
Cகோரிக்கை 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


32 தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 


வருவாய் 


1 ,000 


221, 09 , 15 ,000 

2 , 23 ,59 , 000 


221,09 , 16 , 000 

2 ,23 ,59 ,000 


மூலதனம் 


. 


. 


. 


கடன் 


33 சட்டத் துறை 


7 ,53 , 75 , 000 


7 ,53 ,75 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


34 


நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 


1 ,383 , 61 , 13 , 000 

596, 00 , 11 ,000 
132 ,87 , 04 , 000 


1 , 000 

..... 


1, 383,61,14,000 
596 ,00 , 11 , 000 
132 , 87 , 04 , 000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


22 ,20 , 71 , 000 


11 , 39 , 37 ,000 


33 ,60 , 08 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 


25 , 33 , 13 ,000 
8 ,96 ,26 ,000 


25 ,33 ,13 ,000 
8 , 96 , 26, 000 


37 


28 , 75 ,27 , 000 


1 , 000 


28 , 75 , 28 , 000 


மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


5 , 40 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


175 ,53 , 62 , 000 

3 , 75 , 00 , 000 


175 ,59 ,02 ,000 

3 , 75 ,00 ,000 


39 கட்டடங்கள் ( பொதுப்பணித் துறை) 


1 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


75 , 19 , 88 ,000 
395 ,23 ,44 ,000 


75 ,19 ,89 ,000 
395 ,23 ,44 , 000 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


409 ,97 ,27, 000 
478,56 ,39 , 000 


2 , 000 
3 , 00 , 01 , 000 


409 ,97,29 ,000 
481, 56 ,40, 000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 073, 08 ,41 , 000 

134 , 98, 85 ,000 


1 , 000 

..... 


1 , 073 ,08 ,42 , 000 

134, 98 , 85 ,000 


26 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


-- 


- 


- 


- 


- 


- - - - 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(1 ) 


(2) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 252 , 46 , 24 , 000 

580 ,06 ,26 , 000 


1, 000 

...... 


2,252 , 46,25 ,000 

580 , 06 , 26 ,000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


10,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,442 ,64, 06 ,000 
131 ,12 , 33 , 000 

2 ,75,000 


4,442,64 ,16 ,000 
131 ,12 , 33 , 000 

2 ,75 , 000 


1 , 000 


குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


48 ,91 , 44, 000 

3 , 000 


48,91 , 45 , 000 

3 ,000 


45 சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,083 ,71 ,27, 000 

1 , 000 


1 , 000 


1,083, 71 , 28,000 

1 , 000 


13 , 14 , 42 ,000 


46 தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 

மற்றும் செய்தித் துறை) 


3 ,000 


13,14, 45 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


50, 30 , 000 


47 இந்து சமய அறநிலையத் துறை ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


24 ,84 ,66 ,000 
1 , 11 , 08 ,000 


25 ,34 , 96 ,000 
1 ,11 ,08 ,000 


48 போக்குவரத்துத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


173 ,99 , 76, 000 
62 ,57 ,88 ,000 
62 ,50 ,00 ,000 


173 ,99, 77 ,000 
62 ,57 , 88 , 000 
62 ,50 , 00 ,000 


1, 000 


49 | இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


27 ,12 ,62 ,000 

2 , 000 
1 ,25 ,00, 000 


27, 12 , 63 ,000 

2 , 000 
1 , 25 , 00 ,000 


வருவாய் 


4 , 930 , 97 ,50, 000 


50 ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


15 ,54 ,000 


4, 931,13 ,04 , 000 


மூலதனம் 


கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு 


125 , 00 , 95 , 000 


125 , 00 ,95 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


27 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


எண்-கோரிக்கை 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


கடன் செலவுகள் 


...... 3 ,402 ,52 ,05 , 000 


ரூ . 
3 ,402 ,52,05 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தா 


பொதுக்கடன் -திருப்பிச் செலுத்துதல் 


. 


. 


. 


. 


. 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 006 , 66 , 37, 000 


2 ,006 ,66 , 37 ,000 


- 


- 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


26 , 896 , 18 ,14 , 000 
5 , 290 , 48 , 19, 000 

883 ,20 , 74 , 000 


3 , 454, 56 , 11 , 000 

3 ,00 , 02 ,000 
2 , 006 , 66 , 37 ,000 


30 , 350 , 74 ,25 , 000 
5 ,293 , 48, 21 ,000 
2 ,889 ,87 , 11 , 000 


பெருமொத்தம் 


33 , 069 ,87 ,07 , 000 


5 ,464 , 22 ,50, 000 38 ,534 ,09 , 57 ,000 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது - 
( a) மாநிலத்தின் மதிப்பீட்டுச் செலவினத்தைப் பொறுத்த அளவில் , 2009- ஆம் ஆண்டு ஏப்ரல் 

திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட மானியங்களை எதிர்கொள்வதற்கும் , 


( b ) அந்த ஆண்டின் , மேற்சொன்ன பகுதிக்காக மேற்சொன்ன நிதியத்தின் மீது சாட்டப்பட்ட 

செலவினத்தை எதிர்கொள்வதற்கும் மேற்சொன்ன தொகையை ஒதுக்கீடு செய்வதற்கும் , 


தேவைப்படும் குறிப்பிட்ட தொகைகளை மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து எடுப்பதற்கு வகை செய்வதற்காக , 
இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் 206 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


க . அன்பழகன் , 
நிதி அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


18 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


20 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


22 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


26 


27 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


